























13 


இப்படிப்பட்ட காரியங்களைக்‌ கூடச்‌ செய்ய முடியாது. 
ஐந்தாண்டுத்‌ திட்டம்‌ என்று மட்டும்‌ பேசுவதும்‌ புகழ்‌ 
வதும்‌ மட்டும்‌ நடந்தால்‌அதனைவெறும்‌ ஏமாற்றுத்திட்டம்‌ 
என்று தானே கூற நேரிடும்‌. கொள்ளவேண்டிவரும்‌? 


நமது தி, மு, கழக மாநாடுகளில்கூட பெரும்பாலும்‌ 
ஊர்வலத்தில்‌ கலந்துகொள்ளவிரும்பா த நான்‌ இன்றைக்கு 
ப இங்கு வந்தவுடன்‌ நண்பர்கள்‌ என்னை வீதிகளின்‌ வழியே 
ஊர்வலமாக அழைத்து வந்ததற்கு உடனே இசையக்‌ 
காரணமே இந்தப்‌ பகுதிகளை நன்கு சுற்றிப்‌ பார்க்க 
வேவண்டுமென்பதுதான்‌. 
ஊர்வலத்தில்‌ மக்கள்‌ காட்டிய பெருத்த ஊக்கமும்‌ 
உற்சாகமும்‌ அதிகமாகத்தான்‌ இருந்தது. ஊக்கமும்‌ 
உற்சாகமும்‌ எவ்வளவு அதிகமாக இருந்ததோ, அதைவிட 
அதிகமான அளவு வறுமை இந்தப்‌ பகுதிகளிலே நிறைந்‌ 
துள்ளதையும்‌ நான்‌ அதே நேரத்தில்‌ கண்டேன்‌. ஆகவே 
தான்‌ நான்‌ சர்க்காரையும்‌ காங்கிரசாரையும்‌ இதைப்பற்றி 
கவனிக்கும்படி கேட்டுக்கொண்டேன்‌. 


இந்த நாட்டிலே யார்‌ மற்றவர்களைவிட அதிகமாகப்‌ 
பாடுபடுகிறார்களோ, யார்‌ மற்றவரின்‌ நாகரீக வாழ்வுக்‌ 
கான வசதிகளைச்‌ செய்து தருகிறார்களோ அந்தப்‌ பாட்‌ 
டாளி மக்கள்‌ யார்‌ மக்கள்‌? செம்மையான வாழ்வு நடத்தப்‌ 
பல துறைகளிலும்‌ ஈடுபட்டு அதிகமான அளவுக்கு கஷ்டப்‌ 
படுகிறார்களோ, எந்த மக்கள்‌ உழைத்து உழைத்து மேனி 
கருத்துப்‌ போகிறார்களோ, யார்‌ யார்‌ கடின வேலைகளை 
வேகாத வெய்யிலிலும்‌ செய்து வாடுகிறார்களோ அந்த 
ஏழைத்‌ தொழிலாளர்கள்‌ குந்தச்‌ சிறு குச்சுமின்றித்‌ தவிப்‌ 
பதைக்‌ காண்கிறோம்‌ அவர்கள்‌ தங்க சொந்த மனை 























21 


என்று பதில்‌ சொல்வார்கள்‌! இன்னும்‌ சிலர்‌ நாம்‌ இப்படிக்‌ 
கேட்டால்‌ உங்களுக்கு வேறு என்னதான்‌ வேலை! சுயமரி 
யாைதக்‌ காரர்களுக்கு இப்படி எதையாவது கிளரிக்‌ 
கொண்டுகேலிசெய்துகொண்டிருக்கத்தான்‌ தெரியும்‌ என்று 
சலித்துக்‌ கொள்வார்கள்‌. 


பூச்சி பிடிக்கச்‌ செல்லும்‌ பல்லியின்‌ சத்தத்தைக்‌ கேட்‌ 
டதும்‌ தாங்கள்‌ பேசி அலசிக்‌ கொண்டிருந்த அகில உல 
கப்‌ பிரச்சினைகளையும்‌ அலட்சியப்படுத்தி விட்டுத்‌ தரையில்‌ 
மூன்று தரம்‌ தட்டுவதற்குப்‌ பொருத்தமான காரணம்‌ 
எதையுமே கூற முடியாது. 


கொட்டாவி விடும்போது மூன்றுதரம்‌ சிட்டிக்கை 
போடுவதும்‌, போகும்போது எதிரே பூனை குறுக்கே 
வந்தால்‌ சகுணம்‌ சரியில்லை என்று திரும்பி விடுவதும்‌, 
பல்லி சொல்லுக்குத்‌ தரையைத்‌ தட்டுவதும்‌, அதற்குப்‌ 
பலன்‌ பார்த்துப்‌ பதைப்பதும்‌ மக்களிடம்‌ எப்படியோ 
ஏற்பட்டுவிட்ட பழக்கமும்‌ அதனால்‌ ஏற்பட்ட அறியாமை 
யினாலும்தான்‌. 


இவைகளை யெல்லாம்‌ காரணம்‌ தெரியாமல்‌, ஏன்‌ செய்‌ 
கிறோம்‌. எதற்காகச்‌ செய்கிறோம்‌ என்பதைப்‌ பற்றிய எண்‌ 
ணம்‌ ஒரு சிறிதுமின்றி, தங்களை யறியாமலே பழக்கத்தி 
னால்‌ செய்து வருகிறார்கள்‌. இப்படிப்பட்ட காரண காரிய 
மற்ற செயல்கள்‌ பழக்கக்தின்‌ பேராலும்‌, வழக்கத்தின்‌ 
மூலமாகவும்‌ பல நடைபெறுவதை நாம்‌ காணமுடியும்‌. 


இவைகளைப்‌ போலவேதான்‌ திருமணக்‌ காலங்களிலே 
யும்‌ சில அர்த்தமற்ற காரியங்களைச்‌ செய்து வருகிறார்கள்‌. 
தேவையற்ற பொருள்களைச்‌ சேகரித்து வைத்து வீணாக்கு 
கிரார்கள்‌. 

% 

இத்தனை காரண காரியங்களுடன்‌ கூடிய இப்படிப்‌ 
பட்ட சடங்குகளைத்தான்‌ நாங்கள்‌ சடங்குகள்‌ கூடா 
என்று கூறி, அவைகளை அடியோடு நீக்கிவிட்டுப்‌ பல 

















47 


அந்தக்காலல்‌ போலவே இந்தக்காலத்திலும்‌ நடக்கத்‌ 
தான்‌ வேண்டுமென்றாலும்‌, 'காஞ்சீபுரத்திலுள்ள நான்‌ இந்‌ 
தத்‌ திருமணத்திற்கு வரவேண்டுமானால்‌, நான்கு நாள்‌ 
முன்ன தாகவல்லவா புறப்பட்டு இருக்கவேண்டும்‌. கட்டுச்‌ 
சோறு கட்டிக்கொண்டு கட்டை வண்டியில்‌ பிரயாணம்‌ 
செய்ய வேண்டும்‌. அல்லது கால்‌ நடையாக காடு மேடு 
சுற்றித்‌ தானே வந்தாகவேண்டும்‌. ஆனால்‌ இன்று அப்‌ 
படி நடக்க முடியுமா? அல்லது நடப்பதுதான்‌ நல்லதா? 


இராமன்‌ காலந்தான்‌ அந்தக்காலம்‌ என்று முடிவு 
கட்டினால்‌ அந்த நாளைப்போலவே இந்த நாளிலும்‌ வாழ 
முடியுமா? வாழத்தான்‌ வேண்டுமென்றாலும்‌ முடியுமா? 
இராமர்‌ காலத்தை நல்ல காலம்‌ என்று போற்றிப்‌ புகழ்‌ 
பவர்களான்‌ கூட அப்படி வாழ முடியாதே! 


இராமர்‌ காலத்தில்‌ இரயில்‌ கிடையாது, ஆகவே 
இரயில்‌ கூடாது என்று இந்த நாளில்‌ தள்ளிவிட முடி 
யுமா? அல்லது இராமரே ஏராத இரயிலில்‌ நாம்‌ ஏறுவதா? 
என்று இரயிலில்‌ ஏராமல்‌ எத்தணை இராமபக்தர்கள்‌ இருக்‌ 
கிறார்கள்‌, இருக்கமுடியும்‌. இராமர்‌ காலத்தில்‌ இல்லாத 
ரயிலில்‌ ஏறித்தானே இராமேஸ்வரம்‌ போகிருர்கள்‌, 
அதைப்போலவே அரிச்சந்திரன்‌ காலத்தில்‌ ஆகாய விமா 
னம்‌ இல்லையென்று ஆகாய விமானம்‌ ஏறாமலா இருக்கிருர்‌ 
கள்‌. தர்மராஜா காலத்தில்‌ தபால்‌ கார்டு இல்லை, தந்தி 
கிடையாது என்றா தள்ளி விடுகிறார்கள்‌. கிடைதாதே! 


எனவே அந்தக்காலம்‌ அந்தக்காலம்‌ என்று பேசுவ 
தும்‌ அந்தக்காலப்‌ பழக்கங்கள்‌ என்று கூறி அவைகளை 
அப்படியே பின்பற்றவேண்டும்‌ என்று பிடிவாதம்‌ செய்வ 
தும்‌ பொருத்த மந்றவைகள்‌ என்பது நன்கு விளங்குகிறது. 





















1 [2 (வலக்‌ 52 


அவருடைய அன்பு 


பாய்‌ ம; 
முன்‌ நிறுத்துவார்‌. அவர்‌ என்‌ முக மாயக்‌ ம்டையைப்‌ 
பிடித்துத்‌ தூக்குவார்‌. கன்னத்தைக்‌ கிள்ளுவார்‌.... துவள்‌ 
வேன்‌. தூக்கி உட்காரவைத்துக்கொள்வார்‌. மடியிலே! 
ஊரார்‌ சுந்தரவல்லி மஹா அதிர்ஷ்டக்காரி! மகாராஜா 
வுக்கு அவள்மீது உயிர்‌ - என்பார்கள்‌. பலநாள்‌ எனக்கு 
பழமும்‌ பட்சணமும்‌, மல்லியும்‌, முல்லையும்‌ கொண்டுவந்து 
தருவார்‌ ராஜ காரியங்கள்‌ ஏராளம்‌ என்றாலும்‌, என்னைப்‌ 
பார்க்கவும்‌. எப்படியோ அவருக்கு நேரம்‌ கிடைத்தது: 
சிறுமிதானே நான்‌ - எனக்கு ஒரே பெருமை! என்னைப்‌ 
போன்ற சிறுமிகளைப்‌ பார்க்கும்போது பெருமையாகச்‌ 
சொல்வேன்‌. உங்க ஆத்துக்கு ராஜா வர்ராரோ? எங்காத்‌ 
துக்கு ராஜா வர்ரார்‌ - என்டூனாடு வேடிக்கையாகப்‌ பேசிக்‌ 

கொண்டிருப்பார்‌. என்மேலே பிராணன்‌ மஹாராஜாவுக்கு- 
.. என்றெல்லாம்‌ சிறுமிகளே குறும்புக்காரர்கள்‌ கேலி பேசும்‌ 
-சுந்தரியோட கண்‌ இருக்கே. அது ராஜாவை மயக்கி 
விட்டிருக்கும்‌ என்று ஒருத்தி சொல்வாள்‌. கோடி ஆத்து 
கோமளம்‌, “சுந்தரி சிரிக்கிறப்போ கன்னத்தில்‌ குழிவிழ 
றது பாரடி”? என்பாள்‌. “சுந்தரியோட கலியாணத்துக்கு 
ராஜா நிறைய சன்மானம்‌ செய்வார்‌?” என்று எல்லோரும்‌ 
பேபேசிக்கொண்டனர்‌......! 


இந்தத்‌ தென்றலால்‌ நான்‌ வளர்க்கப்பட்டேன்‌-பருவ 
மங்கையுமானேன்‌! மன்னன்‌ எப்போதும்‌ போலே வந்து 
கொண்டிந்தார்‌--சுந்தரி--சுந்தரி£ என்று கனிவுடன்‌ கூப்‌ 
பிடுவார்‌. நான்‌ நமஸ்காரம்‌ செய்துவிட்டு, உள்ளே போய்‌ 
விடுவேன்‌ -- அப்பாவும்‌ அவரும்‌ பேசுவார்கள்‌ -- நான்‌ 


வீட்டு வேலைகளைச்‌ செய்துகொண்டே இருப்பேன்‌, சிறுமி 


௪. 6 ப 


அப்பா பூரித்‌ ்‌ 


௩ அ. 














29 


பா பியா? பைத்தியமே! பித்தமா உனக்கு??? 


பித்தனின்‌ காமப்‌ பசிக்கு இரையான , பேதையப்பா. 
நான்‌ படு-- குழியில்‌ தள்ளப்பட்டேன்‌--பாவியால்‌!?? 


“காமப்பசி பலி! படுகுழி! என்னம்மா, பிதற்றுகிறாய்‌!”? 


“ஐயோ, அப்பா, நான்‌ எப்படிக்கூறுவேன்‌...என்னை 
--மன்னன்‌ எவ்வளவோ தடுத்தும்‌ பலாத்காரமாக? 


சிவ. சிவ! என்ன பாபம்‌ என்ன கருமம்‌ இது! திரு 
மலையா இத்தீய செயல்‌ செய்தான்‌! அழியாத அபகீர்‌ த்தியை 
உண்டாக்கி விட்டான்‌...என்‌ குலக்கொழுந்தைக்‌ கெடுத்‌ 
தானா மகலைக்கெடுத்தானா மாபாவி--அடே பாதகா! வஞ்ச 
கா என்‌ குடும்பத்தைக்‌ கெடுத்தாயே! மகளே பேதைப்‌ 
பெண்ணே! எப்படி இடங்கொத்தாய்‌; உன்‌ கையில்‌ ஒரு 
கத்தி கிடைக்கவில்லையா? அவனைக்‌ கொல்ல உன்னால்‌ 
மூடியாவிட்டாலும்‌ நீ செத்திருக்கலாமே! என்னிடம்‌ ஒரு 
வார்‌ ததை சொல்லியிருந்தால்‌--என்‌ குலப்பெருமை குடும்ப 
பெருமை எல்லாம்‌ போயிற்று. எப்படி தேவி இந்தத்தீய 
காரியம்‌ நடைபெற அனுமதித்தாய்‌? உன்னைத்‌ தொழுது 
வரும்‌ எனக்கா இந்த அபகீர் த்தி, என்‌ மகள்‌; விபச்சாரி 
கற்பிழந்தவள்‌...?? 


“அப்பா அந்தக்‌ கபடன்‌; என்னைக்கலியாணம்‌ செய்து 
கொள்ளவும்‌ சம்மதம்‌ என்று பேசுகிறான்‌ ?? 


“உரக்கப்‌ பேசாதடி? புத்தி யுக்தியற்ற பேதையே! 
கலியாணம்‌--ஜா தி; ஆசாரம்‌--சாஸ்திரம்‌-எல்லாம்‌ என்ன 
ஆவது??? 

“இப்போ அதெல்லாம்‌ நாசமாகித்தான்‌ போயிற்று?” 


“திருமலை! உன்னைப்பழிவாங்கா திருக்கப்போவதில்லை! 
நாடாளும்‌ உன்னை நான்‌ நாசமாக்காவிட்டால்‌ என்‌ 
பெயர்‌ சந்திரசேகர பட்டர்‌ அல்ல, மமதழைகொண்டு வேதி 
யர்‌ குலம்‌ என்றும்‌ பாராமல்‌; உன்‌ நண்பன்‌ என்றும்‌ 


யோசிக்காமல்‌; தேவி மீனாட்சி-கோயில்‌ திருப்பணி செய்யும்‌ 





61] 


மான்ம்‌ போயிற்று. பறித்தவனோ மன்னன்‌. மணம்‌ 
செய்துகொள்‌. என்று வற்புறுத்தலாம்‌. மக்களிடம்‌ முறை 
யிடலாம்‌ அந்தப்புரத்தில்‌ போய்ச்‌ சேரலாம்‌. ஆனால்‌ 
அப்பாவோ சாஸ்திர விரோதம்‌ என்றார்‌. ஆகவே நான்‌ 
இனி பிழைத்திருக்க முடியாது, செத்தாக வேண்டும்‌. 
குடும்பத்துக்கு இழிவைத்‌ தராதிருக்க வேண்டுமானால்‌, 
சாகத்தான்‌ வேண்டும்‌, 


அப்பாவிடம்‌ வாதாடினேன்‌ திருமணத்துக்கு 
மன்னன்‌ எப்படியும்‌ ஒப்புக்கொள்வாரப்பா. என்று கெஞ்சி 
னேன்‌ --அவர்‌ வெந்த புண்ணிலே வேலைச்சொருகாதேடி 
என்று கொக்கரித்தார்‌. பெண்ணின்‌ வாழ்வு பெரிதா, 
என்று கேட்டுத்துடி த்தேன்‌. நான்‌ அழுகிய பழம்‌, அப்பா 
வுக்கு அந்த நாற்றம்‌ குறையும்போது நான்‌ *வா தாடுவது? 
- வேதனையாகத்தானே இருக்கும்‌ ஆகவே சாவு தவிர வேறு 
மார்க்கம்‌ இல்லை. ஆமாம்‌ நான்‌ சாகத்தான்‌ வேண்டும்‌, 
விஷம்‌! சாவு! சாவு! வேறு வழியில்லை. 


(சந்திரசேகர பட்டர்‌) 


என்‌ மகள்‌ மாண்டுபோனாள்‌--அந்த இரகசியமும்‌ அவ 
ளோடு. மண்ணோடு மண்ணாகப்புதைந்து போய்விட்டது. 


ஆனால்‌ என்‌ மனம்‌! நான்‌ கோயில்‌ அர்ச்சகன்‌. என்‌ 
மூலம்தான்‌ எண்ணற்றவர்கள்‌ தேவியின்‌ அருளைப்பேறு 
கிறார்கள்‌. 


ம 

தேவி எனக்கு அளித்தது?...ஊரெல்லம்‌ தான்‌ புகழ்ந்‌ 
தது...? சுந்தரியின்‌ அழகை! மன்னன்‌ காட்டிய பிரிவு. பல 
ருக்கு பொறாமைத்தீயைக்‌ கூட மூட்டிவிட்டது. அந்தப்‌ 
பாவி என்‌ மகளைக்கொன்றுன்‌. மாரடைப்பு ஊராருக்குக்‌ 
கூறினேன்‌. ஆனால்‌ என்‌ உள்ளம்‌ அறியுமே! விஷமருந்திச்‌ 
செத்தாள்‌ என்‌ மகள்‌! பாதகன்‌ என்ன காரியம்‌ செய்துவிட்‌ 
டான? சபலம்‌, ஆமாம்‌ நடந்தது நடந்துவிட்டது, என்னை 
யுமறியாமல்‌ க நரிட்டுவிட்டது. அவள்‌ அழகு என்‌ அறிவை 
அழித்துவிட்டது. அந்தணரே! இனி அதுபற்றிப்‌ பேசிப்‌ 
பயனில்லை. நிலையையை, நெஞ்சிலே கபடமின்றிக்‌ கூறி 











65 


டும்‌- ஆனால்‌, எப்படி...? ஆமாம்‌ லிங்கண்ணாவைத்தான்‌ 
கருவியாக்கவேண்டும்‌. 


லிங்கண்ணா! என்‌ மகள்‌ மாரடைப்பால்‌ சாகவில்லை, 
மாபாவி செய்த அக்ரமத்தால்‌ இறந்தாள்‌, என்று சொன்‌ 
னால்‌ லிங்கண்ணாவுக்கு மன்னன்மீது கோபம்‌ இருக்கிறது. 
நாம்‌ அவனை ஏவி விட்டால்‌, மன்னனை ஒழிக்கலாம்‌. மன்‌ 
னனை ஒழிக்கா முன்பு என்‌ மனமோ சாந்தி அடையாது. 
கோயில்‌ பட்டாச்சாரிக்கு மன்னன்மீது கோபம்‌ பிறக்க 
விடக்‌ கூடாது. என்ன செய்யலாம்‌? எதையாவது செய்‌ 
தாக வேண்டும்‌, பாம்பாகி அவனைப்‌ பிடுங்க வேண்டும்‌. 
எப்படி? திருமலையைத்‌ தீர்த்துக்கட்டியாக வேண்டும்‌-- 
காரணம்‌ வெளியே தெரியக்‌ கூடாது, லிங்கண்ணாவின்‌ 
. மனதை அறிந்து, தூபமிடவேண்டும்‌. மன்னன்‌ மதியிலி! 
என்‌ மகளின்‌ மரணத்துக்குப்‌ பிறகு நான்‌ பழைய சம்ப 
வத்தை மறந்தே போனேன்‌ என்று எண்ணிவிட்டான்‌. 
என்‌ மனதிலே முண்ட தீ, அணையக்கூடாதா? நானோ 
பக்குவமாகத்தான்‌ நடந்துகொள்கிறேன்‌ -- அவனை நேரி 
டையாக எதிர்த்து ஒழிக்க முடியாது, மாமரத்தின்‌ பின்புற 
மிருந்துதான்‌ இந்த வாலியைக்‌ கொன்றாகவேண்டும்‌. ஓவி 
வொரு நாளும்‌ ஒவ்வொரு யோசனை உதயமாகிறது. ஆனால்‌ 
மறுநாள்‌ அது பயித்தியந்கார யோசனை என்று புரிகிறகு- 
தெளிவு பிறக்கவிலலை, சுந்தரியின்‌ உருவம்‌ நித்த நித்தம்‌ 
என்முன்‌ தெரிகிறது, அப்பா ஆகமம்‌, சாஸ்திரம்‌ என்‌ நீர்‌. 
இல்லையானால்‌, நான்‌ அந்தப்புரம்‌ சென்று சுகப்பட்டு 
இருக்கும்‌ என்று அழுகுரல்‌ கூறுகிறது அந்த உருவம்‌. 
"எப்படிச்‌ சம்மதிக்கமுடியும்‌ அவள்‌ சொன்ன நீச ஏற்பாட்‌ 
டுக்கு, மதுரை மீனாட்சி ௮ம்மன்‌ கோவில்‌ பட்டாச்சாரியே 
.வர்னாஸ்ரம விதியை, சனாதன தர்மத்தை, சாஸ்திர சம்பிர 
தாயத்தை, மீறி நடந்தால்‌, பிறகு நமது. குலப்பெருமை, 
மத மகிமை நிர்முலமாகிப்‌ போகுமே! ஏற்கனவே கிறிஸ்‌ 
தவ பாதிரிகள்‌ மக்கள்‌ மனதை மயக்கி விடுகிறார்கள்‌! என்‌ 
. மகளை நான்‌ :ஜாதிகெட' விட்டிருந்தால்‌ போதுமே, 
மதமே மாண்டு போகும்‌! தேவி கோயிலிலிருந்து துரத்தப்‌ 
பட்டுமிருப்பேன்‌. ஆமாம்‌, அவள்‌ செத்தாள்‌ -- வேறு வழி 
கிடையா து. ஆனால்‌ இவன்‌ இவனை த்‌ தொலைக்க வேண்டும்‌ 











[0 
ஏன்‌? வேறு யார்‌ கூறுவது? உமக்குத்‌ தெரியவில்லை 


யா, மன்னன்‌ நமது புராதன மார்க்கத்தையே நாசமாக்கத்‌ 
துணிகிறான்‌. பரங்கிகளின்‌ பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டு...” 


*:தெரியும்‌--மனம்‌ வேகிறது அந்த மாபாவி செய்யும்‌ 
காரியத்தை நினைத்தால்‌!” என்றல்லவா பேசினார்‌...பட்டாச்‌ 
சாரியாருக்கு மனம்‌ எரிமலையாகிக்கிடக்கிறது, அந்தநெருப்‌ 
புக்‌ குழம்பிலே தள்ளிப்‌. பொசுக்கிவிடலாம்‌ மன்னனை. சரி 
யான சமயம்‌ வாய்க்கவேண்டும்‌. திட்டம்‌ தீட்டியபடிதான்‌ 
இருப்பார்‌ பட்டாச்சாரி. பழிவாங்கித்‌ தீரவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ அணையா த தீயாக இருக்கிறது அவர்‌ மனதில்‌, 


(திருமலை) 


பணம்‌ இல்லா மல்‌ எவ்வளவு திட்டங்கள்‌ பாழாகிவிடு 
கின்றன. நானும்‌ கொஞ்சம்‌ வீண்‌ செலவு செய்துவிட்டிருக்‌ 
கிறேன்‌. அந்தப்புரத்திலே மட்டும்‌, தேவிமார்‌ முன்னூறு- 
பரிவாரம்‌ பலநூறு--பொன்‌ பாழாகிறது. இவ்வளவு அழகி 
களும்‌, என்‌ சுந்தரவல்லியின்‌ கால்தூசுக்கு இணையாகமா ட்‌ 
டார்கள்‌! அந்தப்‌ பொற்கொடியைப்‌ பெற அரும்பாடுபட்‌ 
டேன்‌ --பெற்றேன்‌--ஆனால்‌ நிரந்தர விருந்தாகவில்லை. 
பழைய போதை இந்தப்‌ பட்டாச்சாரிக்கு, பாதிரிமார்கள்‌ 
தான்‌ பட்டவர்‌ த்தனமாகக்‌ கூறினார்களே. வைதீகவெறி, 
லேசில்‌ போகாது என்று. அவ்வளவு வாதாடினேன்‌ சுந்தரி 
யைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளவேண்டுமென்‌ று. பிரளயம்‌ 
வந்துவிடும்‌ என்று பீதிகொண்டான்‌. அவள்‌ அழுதபோதெல் 
லாம்‌, அஞ்சியபோதெல்லாம்‌ தைரியம்‌ சொன்னேன்‌ 
உன்னை என்‌ தேவியாக்கிக்கொள்கிறேன்‌ என்று சில நாட்‌ 
களில்‌ இந்தப்‌ பட்டாச்சாரியின்‌ பித்தத்‌ தெளிந் துவிடும்‌. 
திருமணத்துக்குச்‌ சம்மதிப்பான்‌ என்று எண்ணினேன்‌. 
அதற்காகவே, பழைய சாஸ்‌ திர சம்பிர தாயங்களிலே உள்ள 
அர்த்தமற்ற, பொருத்தமற்ற விஷயங்களை எல்லாம்‌ பட்‌ 
டாச்சாரியிடம்‌ கூறினேன்‌ வேடிக்கையாகப்‌ பேசுவது 
போல, எதற்கும்‌ அசையவில்லை, பாவம்‌! சுந்தரி திடீ 
ரென்று மாண்டுபோஞனாள்‌. மாரடைப்பு என்று புரளுகிறான்‌. 
இருக்காது. தற்கொலையாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. 


11 


பேதைப்‌ டெண்‌ பீதிகொண்டூவிட்டாள்‌. பட்டாச்சாரி அவள்‌ 
செத்ததோடு, சம்பவச்தையே மறந்துவிட்டான்‌. மகள்‌ 
செத்தது கூட அவனுக்கு வருத்தமளிக்சவில்லை. ஜாதி 
கெடவில்லை என்று பகிழ்கிருன்‌. எல்லாம்‌ விதிஎன்ற ஆறு 
தல்‌! என்மீது கோபம்கூட இல்லை. மகாராஜாவைக்‌ கருவி 
யாச்கி பிரமன்‌ தன்‌ வேலையை முடித்துக்கொண்டான்‌ 
என்று கூறி மனச்சாந்தி தேடிக்கொண்டான்‌ மடையன்‌. 
ஆனால்‌ *ராஜபக்தி' அபாரம்‌ அவனுக்கு. இல்லாமலா, நான்‌ 
பணமின்றி திண்டாடுவது தெரிந்து, தேவி சன்னதியில்‌ 
உள்ள இரகசிய சுரங்கத்திலே பெரும்‌ பொற்குவியல்‌ 
பேழைகளில்‌ உள்ள இரகசியத்தைக்‌ கூறினான்‌, பரம்பரை 
பரம்பரையாகச்‌ சேர்க்கப்பட்ட பொன்‌! நல்ல சமயத்திலே 
உதவுகிறது. இன்றிரவு நடுநிசிப்‌ பூஜையின்போது சென்று 
எடுத்து வரவேண்டும்‌. பட்டாச்சாரி நமக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. எத்தனை பேழைகளோ! எவ்வளவு 
பொற்குவியலோ! 


(சத்திரசேகர பட்டர்‌) 


நடுநிசி! பக்தகோடிகளெல்லாம்‌ போய்விட்டார்கள்‌. 
பேராசைக்காரன்‌, காமா ந்தக்காரன்‌, என்‌ மகளைக்‌ கெடுத்‌ 
துச்‌ சாகடித்த காதகன்‌ வரப்போகிருன்‌, பேழைகள்‌ எத்‌ 
தனை! பொற்குவியல்கள்‌ எந்ந அளவு இருக்கும்‌ என்றல்ல 
வா கேட்கிறான்‌. வா! வா! சந்திரசேகரன்‌ கட்டிய சமாதி. 
தயாராக இருக்கிறது. இதோ .லிங்கண்ணாவும்‌ வீரர்களும்‌ 
எனக்குத்‌ துணையாக வந்துள்ளனர்‌. புல்லேந்தும்‌ கரம்‌ 
தான்‌. ஆனால்‌ இன்ற உன்‌ உயிரைப்‌ போக்கும்‌ வலிமை 
இதற்கு! வேதனை, கோபம்‌, வெட்கம்‌, எது கிளம்பினால்‌ 
தான்‌ என்ன? மணி அடிக்கும்‌ இவன்‌, நம்மை என்ன 
செய்துவிட முடியும்‌ என்று இறுமாந்து கிடந்தான்‌, இதோ 
சவக்குழி--தேவி கோவில்‌ பட்டாச்சாரி வெட்டியிருக்கும்‌ 
சவக்குழி! உள்ளே சென்று, பேழைகளைப்‌ பார்த்து, வாய்ப்‌ 
பிளந்து நிற்கும்‌ போது இந்த விளக்குகள்‌ அணைக்கப்‌ 
படும்‌! இருள்‌ சூழ்ந்துகொள்ளும்‌. பிறகு, இந்தப்‌ பெரும்‌ 
பாறை--லிங்கண்ணா பலசாலி--இருவரும்‌ சேர்ந்து சுரங்க 
வழியை இதனால்‌ அடைத்துவிடவேண்டும்‌ -- உயிரோடு 


42 


சமாதி--காற்று கிடையாது--பாறைக்கதவு-- தட்டிப்‌ பய 
னிலலை--உயிர்‌ ஊசலாடும்‌--சித்திரவதை--அணு அணு 
வாக உயிர்‌ கத்தரிக்கப்படும்‌. பிணமாவான்‌ பேயன்‌. லிங்‌ 
கண்ணா இதைத்‌ தர்ம கைங்கரியம்‌ என்றே எண்ணுகிறான்‌. 
மதத்தைக்‌ காப்பாற்ற மன்னன்‌ ஆனாலும்‌, அருமை மைந்‌ 
தன்‌ ஆனாலும்‌, தாய்‌ தகப்பன்‌ ஆனாலும்‌, யாராக இருந்தா 
லும்‌ கொல்லுவது புண்ணிய காரியம்‌ என்றேன்‌--ஆமாம்‌ 
என்றான்‌. சொல்ல மலிருப்பானா சாஸ்திரம்‌ அறிந்தவன்‌. 
ஆயிற்றே! நான்‌ எதற்காகப்‌ பழிதீர்‌ த்துக்கொள்கி றன்‌ 
என்பது நல்லவேளை, லிங்கண்ணாவுக்குத்‌ தெரியாது. என்‌ 
திட்டத்தை மெச்சினான்‌. ஆமாம்‌ அதோ மன்னன்‌-தேவி! 
உனக்குப்‌ பலி, நர பலி! சுந்தரி உன்‌ தந்‌ைத சாமான்ய 
னல்ல--இதோ பார்‌! வருகிறான்‌ சாக! 


(மதுரை பக்தர்கள்‌) 


காலம்‌ கலியானாலென்ன, அற்புதம்‌ நடவாமலாபோகும்‌ 
நேற்று நடுஜாமப்‌ பூஜையின்போது, நமது மன்னன்‌ திரு 
மலை, தேவியோடு ஐக்கியமாகி விட்டாராம்‌, தேவியின்‌ மகி 
மையே, மகிமை! திருமலைக்குக்‌ கிடைத்த முக்தியே முக்தி! 
தேவியைத்‌ தரிசித்தபடி நின்றாராம்‌ மன்னர்‌-0நெடுே நரம்‌! 
பட்டாச்சாரியார்கூட ஆச்சரியப்பட்டாராம்‌. பாதிரிகளின்‌ 
சகவாசத்தால்‌, மன்னனுக்கு மத நம்பிக்கை குறைந்துவிட்‌ 
டதாக எண்ணிக்கொண்டோமே! இவர்‌ பக்திபரவசமாகியல்‌ 
லவா நிற்கிருர்‌ என்றுஎண்ணி, இபபடிப்பட்ட'பக்‌ திமானைப்‌” 
பழித்தோமே என்று வருந்தினாராம்‌. மன்னன்‌ கண்முடி, 
கரம்‌ கூப்பி, மவுனம்‌ செய்த வண்ணம்‌ இருக்கும்போது, 
பட்டா ச்சாரியின்‌ கண்களைப்‌ பறித்துவிடும்படியான ஓர்‌ 
ஜோதிதோன்றிற்றாம்‌ அம்பாளிடமிருந்து முகத்திலிருந்தா 
காலிலிருந்தா என்று மட்டும்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை 
யாம்‌. ஜோதி தோன்றியதும்‌ பக்தா” என்று தேவியின்‌ 
குரல்‌ கேட்டதாம்‌. வந்தேன்‌? என்றாராம்‌ திருமலை, அவ்வ 
ளவுதான்‌! மன்னர்‌ ஜோதியில்‌ கலந்துவிட்டாராம்‌. என்ன 
பக்தியின்‌ பெருமை. திருமலை நாமம்‌ வாழ்க! திவ்விய 
ஜோதி வாழ்க! தேவியின்‌ நாமம்‌ வாழ்க! திவ்விய ஜோதி 
யில்‌ கலந்த திருமலையான்‌ திருநாமம்‌ என்றென்றும்வாழ்க! 











19 


பட்டு, மெத்த சந்தோஷமானேன்‌ - நம்ம தோப்புலே 
இருந்து அவா கேட்கிற இளநீரு. வாழை தரவேண்டியது 
கூடமாட இருந்து ஆகவேண்டிய காரியத்தைக்‌ கவனிக்க 
வேண்டியது. நீ கீணத்துத்‌ தவளை மாதிரி இருக்கிறதாலே 
உனக்கு ஊர்‌ விவகாரம்‌ 0 தரியற தில்லை. சொல்லி 
வைக்கிறேன்‌, 


இட்ப ஒரு தறுதலைக்கூட்டம்‌ கிளம்பியிருக்கு, சாமி 
இலலை, பூதம்‌ இல்லை, ஜோதிடம்‌ பொய்‌, ஆருடம்‌ அர்த்த 
மில்லே, கோயில்‌ வேண்டாம்‌, குளம்‌ ஷேண்டா ம்னு கூவிக்‌ 
கொண்டு, நல்ல காரியத்தைக்‌ கெடுக்கிறானுங்க. 


கிள்ளையீலேநடக்கட்போகிற, வேம்பரசு விவாஹத்தை 
'பைத்தியக்காரத்தனம்‌?' என்று சொல்லி, பேசி, ஏசி 
கலாட்டா செய்ய, அந்த பசங்க ஏற்பாடு செய்கிறதாக 
வதந்தி வந்திருக்குது. நம்மமசம்‌, எப்படிப்பட்டது 
என்கிற விஷயம்‌, அதுசளுக்கு என்ன தெரியும்‌? நம்ம 
பெரியவர்கள்‌ காலத்திலே இருந்து ஜோதிடம்‌ இருக்குது 
அதிலே இருக்கிற விசேஷம்‌, மகத்துவம்‌, இந்த மதிகெட்ட 
வனுங்களுக்குத்‌ தெரியாது. உன்னைப்போல இருக்கிறவர்‌ 
களுக்குத்‌ தெரியும்‌. அதனாலே நம்ம ஊரிலே எந்த ஒரு 
கலகமும்‌ நடக்காதபடி பார்த்துக்கொள்ளவேணும்‌, வாய்‌ 
மிரட்டு, கைமிரட்டு, எதைச்‌ செய்ய வேணுமோ அதைச்‌ 
செய்து, நம்ம பூமிநாகர்‌ காரியத்துக்குக்‌ குந்தகம்‌ வராத 
படி பார்த்துக்கொள்‌உ வேணும்‌. இங்கே இருந்து இந்தக்‌ 
கழகத்தானுங்களுை.ய ஆள்‌, ஒருத்தன்‌, முன்னதாகவே 
கிள்ளைக்கு வந்திருக்கிறானாம்‌ -- நடராசன்னு பேராம்‌ -- 
ஆசாமியை முதலிலே, கவனிச்சுக்கோ--பிறகு மத்ததுங்க 
தலைகாட்டாது. கேசுக்குப்‌ பயப்படாதே, நான்‌ இருக்‌ 
கிறேன்‌. 


இப்படிக்கு, 
குருநாதன்‌ 


சிரமப்பட்டுத்தான்‌ படித்தேன்‌ அவ்வளவு சோகத்‌ 
துக்கிடையிலேயும்‌, வாத்தியார்‌ சிரித்தார்‌. 





89 


எதையும்‌ சகித்துக்கொள்ளும்‌ துணிவு நீள்வையமே எதிர்‌ த்‌ 
தாலும்‌ அஞ்சாமல்‌ நீதிக்காகப்‌ போரிடும்‌ பண்பு, இவை 
வேண்டும்‌! போக போக்கியத்தில்‌ புரண்டு கொண்டிருந்த 
வர்கள்‌, ஏன்‌ தமது சிறு விரலையும்‌ தூக்கவில்லை! அவர்‌ 
களின்‌ அலுவல்‌ அதுவா! மது நிறைந்த கோப்பை, மதுர 
மொழி வழியும்‌ அதரம்‌, மயக்கமூட்டும்‌ கண்கள்‌, இவை 
களில்‌ மனதைப்‌ பறிகொடுத்தவாகளுக்கு, ஒரு டிரைபஸ்‌ 
அக்கிரமமாகத்‌ தண்டிக்கப்பட்டது பற்றி என்ன கவலை: 


பாவம்‌! டிரைபஸ்‌, எவ்வளவோ கண்ணியமாக 
வாழ்ந்து வந்தவன்‌, கம்பீரபுருஷன்‌; அவன்‌ கதி கடைசியில்‌ 
ஆயுட்‌ தண்டனை!”? ப 


என்ன செய்யலாம்‌ சட்டப்படி, உயர்‌ தர நீதி 
மன்றத்தார்‌ விசாரித்தல்லவா தண்டித்தனர்‌; அரசாங்‌ 
கத்தின்‌ இராணுவ இரகசியத்தையல்லவா, டிரைபஸ்‌, 
வெளிப்படுத்தி விட்டான்‌. சாதாரண குற்றமல்லவே!?? 


“செய்திருப்பானா? டிரைபஸ்‌ உண்மையில்‌ குற்றவாளி 
தானா?” 


“இல்லாமலா, தண்டித்தார்கள்‌, தக்க ௬ஜு இருந்த 
தால்‌ தான்‌ நீதிபதிகள்‌ தண்டித்தனர்‌.?? 


இவ்வளவு தான்‌ டிரைபசைப்பற்றிய பேச்சு; மாளிகை 
கொலுமண்டபம்‌, நிர்வாக நிலையங்களில்‌ இவ்வளவாவது, 
பேசடபட்டதற்குக்‌ காரணம்‌, தீவாந்திர சிட்சை பெறுவ 
தற்கு முன்பு டிரைபஸ்‌ பட்டணத்தில்‌ அதிகாரியாய்‌, 
அந்தஸ்துடன்‌ வாழ்ந்ததால்தான்‌. நாதியற் றவனாகி 
தீவிலே நலிகிறான்‌ டிரைபஸ்‌; பாரிஸ்‌ நகைமுகம்‌ காட்டும்‌ 
நங்கையாகவே திகழ்ந்தது. டிரைபசின்‌ கண்ணீர்‌ கடல்‌ 
நீருடன்‌ '*நான்‌ குற்றமற்றவன்‌...!?” டிரைபஸ்‌, கூறுகிறான்‌ 
தீவில்‌. **ஆதாரம்‌ எங்கே? நீ நிரபராதி என்பதற்கு ௬ஜ-௮ 
எங்கே??? என்று சட்டம்‌ கேட்கிறது. டிரைபஸ்‌ தன்‌ 
இருதயத்தின்‌ தூய்மையை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌. சட்டம்‌ 
சிரித்துவிட்டு, வேறு வேலையைக்‌ கவனிக்கிறது. **நான்‌ 




















69 


அப்படிப்பட்ட ஜோலா, பிரான்சு நாட்டிலே, இலக்கிய 
மன்றத்தாரால்‌ ஏளனம்‌ செய்யப்பட்டு, புத்தகம்‌ வெளிபிடு 
வோரால்‌ புறக்கணிக்கப்பட்டு. மேட்டுக்‌ குடியினரால்‌ 
வெறுக்கப்பட்டு, தன்‌ பாட்டு மொழியினால்‌ நாட்டுக்குக்‌ 
கேடு வருகிறதென்று பலர்‌ பழித்துரைக்கக்‌ கேட்டு பாரிசில்‌ 
பல கஷ்டங்களை அனுபவித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
போராடிப்‌ போராடியே உலகின்‌ பார்வையைத்‌ தன்‌ பக்கம்‌ 
திரும்பினார்‌. ஆகவேதான்‌ எமிலி ஜோலாவால்‌-- நானாவுக்‌ 
காக அனுதாபத்துடன்‌ போராடியவரால்‌--டிரைபசுக்காகப்‌ 
போராட முடிந்தது. மற்றவர்கள்‌, *3மதை'? என்ற புகழ்‌ 
பெற மேட்டுக்‌ குடியினரின்‌ பாதசவை செய்தனர்‌; அரண்‌ 
மனைக்கு ஆலாத்தி எடுத்தனர்‌; ஆலயப்‌ பூஜாரிக்கு 
அன்பாபி$ஷகம்‌ செய்தனர்‌. ஜோலா, மக்களுக்காக, ஒதுக்‌: 
கப்பட்ட நசுக்கப்பட்ட, கொடுமைப்படுத்தப்பட்ட மக்க 
ஞுக்காக எழுதினார்‌! எழுதினார்‌ என்றால்‌ போராடினார்‌ - 
என்றே பொருள்‌. அவருடைய எழுத்து, வீரன்‌ கைவாளை 
விட வலிவுடையது. உள்ளத்தை உலுக்கக்கூடியது; உலகே 
எதிர்த்தாலும்‌ அஞ்சாது போரிடும்‌ எழுத்துக்கள்‌! மமதைக்‌ 
கோட்டைகளைத்‌ தூளாக்கும்‌ வெடிகுண்டுகள்‌, 4நீதி?? 
வேண்டும்‌ என்று ஜோலாவின்‌ பேனா எழுதிற்று. என்ன 
நேரிட்டது? “நீதி? கிடைத்தது! மந்திரி சபைகளை, அவ 
ருடைய பேனாமுனை மாற்றி அமைத்தது. பல மண்டலங்‌ 
களிலே, மறைக்கப்பட்டுப்போன டிரைபசுக்கு, நண்பர்‌ 
களை த்‌ திரட்டிற்று ஒரு பெரும்‌ படை திரட்டிவிட்டார்‌, 
பேனா மூலம்‌, எங்கோ தீவிலே, ஏக்கத்துடன்‌ நான்‌ ஒரு 
குற்றமும்‌ செய்யவில்லையே?” என்று கதறிக்கொண்டிருந்த 
டிரைபசுக்கு, வெற்றி, விடுதலை! பதினோறு ஆண்டுகள்‌ 
பராரியாகப்‌ பாழும்‌ தீவில்‌ வதைபட்டவனுக்கு, வெற்றி, 
விடுதலை, எமிலி ஜோலாவின்‌ எழுத்தால்‌!! 

பிரெஞ்சு--ஜெர்மன்‌ சண்டை மும்முரமாக நடந்து 
கொண்டிருந்த சமயம்‌, பிரெஞ்சு ஒற்ற?னொருவன்‌ ஜெர்மன்‌ 
படைத்தலைவரிடம்‌ அலுவலகத்தில்‌ வேலைபார்த்துக்கொண் 
டிருந்த பொழுது சிறிய குறிப்பொன்று அவன்‌ கையில்‌ 

















9௦. 


அனைவர்‌ மீதும்‌ நான்‌ குற்றஞ்சாட்டுகிறேன்‌! இத்தகைய 
குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதன்‌ மூலம்‌ நான்‌ சட்டத்தை 
அவமதிப்பவனாக அவதிச்குள்ளாக்கப்படுவேன்‌ எ ன்பது 
தெரியும்‌. அதைப்பற்றிக்‌ கவலையில்லை. நான்‌ நீதி 
வேேண்டுகிறன்‌. குமுறிக்கொண்டிருந்த எரிமலை 
வெடித்துவிட்டது; விளக்கமான மறு விசாரணை 
நடப்பதாக!?? 


பத்திரிகைக்‌ கூடம்‌ பரபரப்புடன்‌ வேலை செய்யத்‌ 
தொடங்கியது. முதல்‌ பிரதி -- இரண்டு மூன்று -- வேக 
மாக ஆயிரக்கணக்கில்‌ பத்திரிகை குவிந்தது. ஜோலா 
வின்‌ “குற்றச்சாட்டு'' பாரிசைக்‌ கவ்வியது. எதிர்பாராதது, 
ஒருவருக்கும்‌ என்ன சொல்வதென்றே புரியவில்லை, யுத்த 
மந்திரிசபை கூடியது. ஏதாவது செய்தாக வேண்டும்‌. 
என்ன செய்வது? படைக்குழுவினர்‌ கூலியாட்களையமர்‌ த்‌ தி, 
“ஜோலா வீழ்க?” எனக்‌ கூவச்‌ செய்தனர்‌. வீதிகளில்‌ 
மூர்க்கத்தனமான சம்பவங்கள்‌ நடைபெறறன, “*அரோரி?? 
பத்திரிகைக்‌ கூடம்‌ தாக்கப்பட்டது, “குற்றச்சாட்டு !? 
செய்தித்தாள்கள்‌ கிழிக்கப்பட்டன. ஜஜோலாவின்‌ கண்‌ 
முன்னால்‌ அவருடைய வைக்கோலுருவமும்‌ டிரை பசின்‌ 
வைக்கோலுருவமும்‌ தீயிலிடப்பட்டன. ஜோலா துரத்தப்‌ 
பட்டார்‌, அவருடைய வண்டிக்குள்‌ கற்கள்‌ விழுந்தன, 
இரத்தக்‌ காயத்துடன்‌ ஜோலா வீட்டிற்குச்‌ சென்ளுர்‌, 
வீட்டில்‌ தயாராகக்‌ காத்துக்‌ கொண்டிருந்த போலிஸ்‌ 
ஜோலாவைக்‌ கைதாக்கியது. 


ஜோலாவின்‌ வழக்கு ஆரம்பமாகியது, ஜோலாவிற்‌ 
காகத்‌ திறம்பட வாதித்தவர்‌ லபோரி, வழக்கு ஆரம்ப 
மாகும்‌ பொழுது, அது தனிப்பட்ட வழக்கென்றும்‌, டிரை 
பஸ்‌ வழக்கிற்குச்‌ சம்பந்‌ தப்பட்டதல்லவென்றும்‌ நீதிபதி 
கண்டிப்பாகக்‌ கூறினார்‌, அது ஒரு இராணுவத்தினரின்‌ 





97 


என்‌ புகழ்‌ மங்கிப்‌ போகலாம்‌. ஆனால்‌ டிரைபஸ்‌ 
குற்றமற்றவன்‌!!?? ஜோலாவின்‌ முழக்கம்‌ அது. புகழ்‌ 
மங்கவில்லை. பெரியதோர்‌ ஒளியைப்‌ பரப்பிக்கொண்டு 
கிளம்பிற்று, பாரெங்கும்‌. டிரைபசும்‌ விடுதலைபெற்றுன்‌. 
அது பிறகு, ஆனால்‌ முதலில்‌ வெற்றி இராணுவத்தினருக்கு. 
“வீழ்க ஜோலா?? முதலில்‌, பிறகே “வாழ்க ஜோலா?? 
ஜோலா பாரிஸ்‌ பட்டணத்திலே நிலைத்திருக்கவே 
முடியாத நிலை இருந்தது; 


ஜோலாவும்‌ அவனுடைய நண்பன்‌ பால்‌. செஸானே 
என்பவனும்‌ அந்த ஊருக்கு மிகுந்த நம்பிக்கையுடன்‌ தான்‌ 
வந்தார்கள்‌. பொழுதுபோவதுகூடத்‌ தெரியாமல்‌ இரு 
வரும்‌ சிறிய வாடகை அறையில்‌ உட்கார்ந்து திட்டமிடு 
வார்கள்‌. செஸானே தன்‌ ஓவியத்‌ திறமையால்‌ உலகையே 
ஆட்டமுடியும்‌ என்பான்‌; ஜோலா தன்‌ எழுத்தாண்மையால்‌ 
வாழ்க்கையை வளம்பெறச்‌ செய்யலாம்‌ எனக்‌ கனவு காண்‌ 
பான்‌. கையிலிருந்த காசு குறையக்‌ குறைய, அவர்களு 
டைய உற்சாகமும்‌ குன்றியது, மிகச்‌ சுலபத்தில்‌ கட்டப்‌ 
பட்ட கற்பனைக்‌ கோட்டைகள்‌ வெகு விரைவில்‌ தரைமட்ட 
மாயின. மிகுந்தவை இருட்டறையில்‌ உலாவுகிற செஸா 
னேயும்‌, வறுமைச்‌ சகதியில்‌ தத்தளித்துக்கொண்டிருந்த 
ஜோலாவும்‌ தான்‌. 


ஜோலா வுக்குப்‌ பாரிஸ்‌ நகரத்துப்‌ பெயர்‌ பெற்ற 
புஸ்தகக்‌ கடையொன்றில்‌ வேலை கிடைத்தது. புஸ்தகங்‌ 
களை அடுக்கி மூட்டை கட்டும்‌ வேலைதான்‌ செய்தான்‌.. 
அதற்காகக்‌ கிடைத்த சிறுவருவாய்‌ அவர்களது “எப்‌ 
பொழுதும்‌ வறுமை? என்ற நிலையை ஒழித்தது. ஜோலா 
வுக்கு இப்பொழுதுதான்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ பார்த்து 








101 


ஜோலாவின்‌ இடையறாத உழைப்பிற்கு அவரடைந்த 
பலன்‌! 


நாட்டைவிட்டு ஓடிப்போகும்படி நண்பர்கள்‌ கூறினர்‌. 
அது “கோழைத்தனம்‌”? என ஜோலா உதறித்‌ தள்ளினார்‌. 
பக்கத்திலிருந்த நண்பர்‌ அவரைத்‌ தட்டி 'ஜோலா பாரிஸ்‌ 
சிறையில்‌ வாடுவதில்‌ பலனில்லை. வெளிநாட்டுக்குச்‌ செல்‌: 
அங்கிருந்து டிரைபஸ்‌ வழக்குப்பற்றி கட்டுரைகள்‌ அனுபபு, 
ஓடிப்போவதால்‌ நீ கோழையாக மாட்டாய்‌? தாய்‌ நாட்டை 
விட்டு, மனைவி நண்பர்களைவிட்டு ஓடுகிறாய்‌, உன்‌ கருத்தை 
லட்சியத்தைப்‌ புறக்கணித்தல்ல, சில சமயங்களில்‌ 
கோழைப்பட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்‌ பெரிய வீரம்‌ 
வேண்டும்‌?” என்றார்‌. ஜோலா அதை ஏற்றுக்கொண்டார்‌. 
1897-ம்‌ ஆண்டு அவரது 57-ம்‌ வயதில்‌ ஜோலா இங்கிலா ந்‌ 
துக்கு ஓடினார்‌. 


ஜோலாவின்‌ வெடிகுண்டு தூரத்திலிருந்து வீசப்‌ 
பட்டன. 'அரோரி'' பத்திரிகை இடைவிடாது உழைத்தது 
உண்மை கிளம்பிவிட்டது. அதைத்‌ தடுக்க எவராலும்‌ 
முடியாது. 


ஐரோப்பிய நாடு அரசியலிலே இரண்டாகப்‌ பிரிந்தது. 
ஒரு பக்கத்தில்‌ வெறிபிடித்த இராணுவம்‌, பிரபு அரசவம்சம்‌, 
மதத்திற்கும்‌ கலைக்கும்‌ பாதுகாப்பளிக்கிற குருமார்‌ 
கூட்டம்‌. மறுபக்கத்தில்‌ மெதுவாகத்‌ தலைதூக்குகிற 
புத்துணர்ச்சி, 


பிரெஞ்சு மந்திரி சபை மாறியது. உண்மைத்துரோகி 
எஸ்டர்‌ ஹேஸி கூண்டில்‌ நிறுத்தப்பட்டான்‌. அவனுக்கு 











